கொரிந்துப்‌ பட்டணம்‌ அத்தேனே நகரத்தின்‌ மேற்குத்‌ திசையில்‌ தென்‌ கிரேக்கு நிலப்பரப்பில்‌ 
அமைந்துள்ளது. 

கொரிந்து ஒரு சர்வதேச பெருநகரமாக இருந்தது. 
பின்னணியில்‌ இருந்து மக்கள்‌ 

நிரம்பியிருந்தனர்‌. 

அஃப்ரோடைட்‌ போன்ற கடவுள்களின்‌ சிலை வழிபாடு, 
குறிப்பாக இந்த நகரத்தில்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்திருந்தது. 

கொரிந்து ஒரு நவீன நகர்புறத்தைப்‌ போலவே இருந்தது. 
இங்கு வாழ்ந்த மக்கள்‌ அருவருக்கத்தக்க சமயச்‌ சார்புடையோராயிருந்தபடியால்‌ பாவ 
நடத்தையில்‌ ஈடுபட முடிவற்ற வாய்ப்புகள்‌ அங்கு இருந்தது. 

சிலை வழிபாடு நகரத்தின்‌ மற்றொரு ஒழுக்கக்கேடாக இருந்தது. 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ தனது இரண்டாவது ஊழிய பயணத்தின்‌ போது கொரிந்து 
பட்டணத்திற்கு வருகை புரிந்தார்‌.(அப்‌ 18) 


அவருடைய சுவிசேஷ ஊழியத்தினிமித்தம்‌ ஆத்துமாக்கள்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌. 
சபை ஒன்று கொரிந்து நகரத்தில்‌ நிறுவப்பட்டது. 


சபையில்‌ சமூகத்தின்‌ தாக்கம்‌:: 


கொரிந்துவில்‌ உள்ள சபை மிகவும்‌ பாவம்‌ நிறைந்த சூழலில்‌ இருந்தது. 
சபையின்‌ பல பிரச்சனைகள்‌ நகரத்தின்‌ வாழ்க்கையை அடிப்படையாகக்‌ கொண்டிருந்தது. 


பிரபுத்துவம்‌ இல்லாதது மக்களை ஜனநாயகவாதிகளாகவும்‌, கட்டுப்பாட்டில்‌ 
சகிப்புத்தன்மையற்றவர்களாகவும்‌ ஆக்கியது. இந்த சுயாதீனமான வாழ்க்கைமுறை 
சபைக்குள்‌ கொண்டு செல்லப்பட்டது. 


ஒவ்வொரு உறுப்பினரும்‌ மற்ற அனைவருக்கும்‌ போட்டியாக தனக்கு பிடித்த தலைவரின்‌ 
பின்னால்‌ வரிசையாக நிற்கும்‌ போக்கு காட்டப்பட்டது. 


கிரேக்கு முழுவதிலும்‌ மிகவும்‌ வளமான நகரமாக இருந்த கொரிந்தில்‌ செல்வம்‌ 
மிகுந்திருந்த போதிலும்‌ அந்த செல்வத்தில்‌ அனைவருக்கும்‌ பங்கு இல்லை. 
பணக்காரர்களுக்கும்‌ ஏழைகளுக்கும்‌ இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. 
அடிமைகள்‌ மற்றும்‌ விடுவிக்கப்பட்டவர்கள்‌ இருவரும்‌ அதிக எண்ணிக்கையில்‌ இருந்தனர்‌. 
கொரிந்துவில்‌ உள்ள சபையில்‌ இந்த கட்டத்தில்‌ ஒரு பெரிய குழப்பம்‌ இருந்தது; 
சிலைகளுக்குப்‌ பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பதில்‌ எந்தத்‌ தீங்கும்‌ இல்லை என்று 
சிலர்‌ உணர்ந்தனர்‌, மற்றவர்கள்‌ அவ்வாறு செய்யும்போது அவர்கள்‌ உருவ வழிபாட்டில்‌ 
ஈடுபடுவதாக உணர்ந்தனர்‌. 

ஒருவன்‌ தன்‌ நண்பருடன்‌ உணவருந்தச்‌ சென்றபோது, அவருக்கு பரிமாறப்பட்ட இறைச்சி 
சிலை வழிபாட்டிலிருந்து வந்ததா என்பதை அறிய வழி இல்லை. 

சிலை கோவில்களில்‌ வழங்கப்படும்‌ விருந்துகளில்‌ கலந்துகொள்வதா என்பதில்‌ குழப்பம்‌ 
இருந்தது. இந்த விருந்துகள்‌ சிறந்த சமூக நிகழ்வுகளாக இருந்தன. மேலும்‌ மதம்‌ மாறிய 
பல புறஜாதியினர்‌ தொடர்ந்து அழைப்புகளைப்‌ பெற்றனர்‌. 

பொல்லாங்கு நிறைந்த நகரத்தில்‌ இருந்த சபையில்‌ நிலவி வந்த பிரச்சனைகளை பவுல்‌ 
திறம்பட இந்த நிரூபத்தில்‌ கையாண்டுள்ளார்‌. 


ஆசிரியர்‌ - பவுல்‌ 
இணை ஆசிரியர்‌ - சொஸ்தெனே (ஜெப ஆலய தலைவனாயிருந்து பவுலின்‌ 
சுவிசேஷத்தின்‌ மூலம்‌ இரட்சிக்கப்பட்டவன்‌- (அப்‌ 18:17) ) 
காலம்‌ - வேத வல்லுநர்களின்‌ கருத்து 
ு கி.பி 53 - 57 கால கட்டத்தில்‌ எழுதியிருக்கலாம்‌ 
கொரிந்துவில்‌ தன்‌ ஊழியத்தை நிறைவேற்றிய பின்‌ எபேசுவுக்குச்‌ சென்று அங்கு 
சுமார்‌ மூன்று ஆண்டுகள்‌ சென்ற போது இந்த கடிதத்தை கொரிந்து சபைக்கு 
எழுதியிருக்கக்கூடும்‌. 
இடம்‌ - எபேசுவிலிருந்து எழுதப்பட்டது. 
இந்த நிரூபம்‌ நம்‌ வேதாகமப்‌ பட்டியலில்‌ கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட முதலாம்‌ நிரூபம்‌ 
என்று அழைக்கப்பட்டாலும்‌, இதற்கு முன்னரே பவுலுக்கும்‌ கொரிந்தியருக்கும்‌ இடையே 
கடிதம்‌ பரிமாறப்பட்டுள்ளது என்பதை இந்த நிரூபத்தின்‌ சில வசனங்கள்‌ மூலமாக அறிந்து 
கொள்ளலாம்‌. 
5:9, உ விபசாரக்காரரோடே கலந்திருக்கக்கூடாதென்று நிருபத்தில்‌ உங்களுக்கு எழுதினேன்‌. 
7:1 5 நீங்கள்‌ எனக்கு எழுதின காரியங்களைக்குறித்து .... 


சபையில்‌ நடந்து வரும்‌ பாலியல்‌ ஒழுக்கக்கேடு மற்றும்‌ அங்கிருந்த உறுப்பினர்கள்‌ 
மத்தியில்‌ இருந்த பிளவு ஆகியவற்றைப்‌ பற்றி பேச பவுல்‌ விரும்பினார்‌. 

பண்டைய இஸ்ரவேலர்கள்‌ வனாந்தரத்தில்‌ தேவனுக்கு விரோதமாகச்‌ செய்த 
துரோகத்தைப்‌ பற்றி சபைக்கு நினைப்பூட்டி அவர்களின்‌ தவறை உணரச்‌ செய்ய 
முற்பட்டார்‌.. 

கொரிந்தில்‌ உள்ள சபை மக்கள்‌ தாங்கள்‌ விட்டு வந்த கலாச்சாரத்தை முழுமையாக 
உடைக்க முடியாமல்‌ இருப்பதை பவுல்‌ அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்‌. 
அவர்களுக்கிடையே இருந்த ஜயத்திற்கிடமான நடைமுறை வழக்கங்களைக்‌ குறித்தான 
அவர்களின்‌ கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்‌. 


தங்களுக்குள்ளிருந்த சுவிசேஷத்திற்கு விரோதமான காரியங்களை மிகச்‌ சாதாரணமாக 
எண்ணி உலகப்பிரகாரமான ஜென்ம சுபாவமுள்ள சபையாக திகழாதபடி கொரிந்து 
சபையை பவுல்‌ கண்டித்து உணர்த்துகிறார்‌. 


கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட இந்த நிரூபம்‌ இன்றைய காலகட்டத்திற்கும்‌ 
பொருத்தமுடையதாக இருந்து நிலை நிற்கிறது. 

கொரிந்து பட்டணத்திற்கு திரும்பவும்‌ வர எண்ணங்கொண்டிருப்பதை இந்நிரூபத்தில்‌ 
வெளிப்படுத்தியுள்ளார்‌. 


அறிமுகம்‌ (1:1-9) 


சபையில்‌ காணப்பட்ட பிரிவினைகள்‌ (1:10 
- 4:21) 


௦ 1:10 - 3:23 > சபையின்‌ தலைவர்‌ 
கிறிஸ்து 


௦ 4:1 - 21 5உ கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரன்‌ 


சபையில்‌ காணப்பட்ட ஒழுக்கக்கேடுகள்‌ 
(5:1 - 6:20) 


௦ 5:1-13,6:12-20 > விபசாரம்‌ 
௨ 6:1 -11 5 வழக்கு 


சபையில்‌ நிலவும்‌ ஜயங்களுக்கான 
பதில்கள்‌ 
(7:1- 11:1) 


௦ 7:1 -40 5 விவாகம்‌ 
௦ 8:1 - 11:1 55 போஜனம்‌ 


சபை ஆராதனை ஒழுக்கங்கள்‌ (11:2 - 14:40) 
௦ 11:2 - 16 > ஸ்திரீ / புருஷன்‌ - பங்கு 


௦ 11:17 - 34 உ கர்த்தருடைய 
இராப்போஜனம்‌ 


௦ 12:1 - 14:40 > ஆவியின்‌ வரங்கள்‌ 


உயிர்த்தெழுதலைக்‌ குறித்த விளக்கம்‌ 
(15:1-58) 


௦ 15:1 - 28 5 கிறிஸ்து 
த்தையடைந்தனர்களில்‌ முதற்பலன்‌ 
௦ 15:29 - 58 5 ஆவிக்குரிய சரீரம்‌ 
எழுந்திருக்கும்‌ 
இறுதி அறிவுரை 


(16:1 - 24) 
௦ 16:1 - 8 > பவுலின்‌ எண்ணங்கள்‌ 


௦ 16:9 - 24 5 அறிவுரைகளும்‌, வாழ்த்தும்‌ 


அதி 1. அழைத்த தேவன்‌ உண்மையுள்ளவர்‌ 


உ அணுப்புனர்‌:: கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல்‌ & சொஸ்தேனே 
உ. பெறுநர்‌: கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ பரிசுத்தவான்‌௧ளாகும்படி அழைக்கப்பட்ட 
தேவனுடைய சபைக்கும்‌ & கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தை எங்கும்‌ 
தொழுதுகொள்ளுகிற அனைவரும்‌ 
கொரிந்து சபையினர்‌ :: 
உ கிறிஸ்துவைப்பற்றிய சாட்சியைக்‌ கொண்டவர்கள்‌ 
உ. இயேசுகிறிஸ்துவுக்குள்ளாய்‌ எல்லா உபதேசத்திலும்‌, எல்லா அறிவிலும்‌, மற்றெல்லாவற்றிலும்‌ 
சம்பூரணமுள்ளவர்கள்‌ 
உ யாதொரு வரத்திலும்‌ குறைவில்லாதவர்கள்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்‌ :: 
இச்சொல்‌ , இவ்வுலகத்தினின்று தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்‌ என்று இங்கே 
பொருள்படும்‌.கிறிஸ்துவுக்கு சொந்தமான அனைவரின்‌ நடைமுறை நிலைமையும்‌ அவர்களது அனுதின 
தூய வாழ்வின்‌ மூலமாகப்‌ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்‌ என்பதை வெளிப்படுத்த வேண்டும்‌. 
தேவ அழைப்பின்‌ நோக்கம்‌ :: 
தம்முடைய குமாரனும்‌ நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருக்க. 


ணி உ 


தித்‌ ர 


அத்ன்‌ ES 
ex 
சபையின்‌ தலைவர்‌ 


கிறிஸ்து 


(1:10 -3:23) 


> 
ப 
| 


1 


ப... அருகு 


அதி 1.10 - 31 : மேன்மைபாராட்டுகிறவன்‌ கர்த்தரைக்குறித்தே மேன்மைபாராட்டக்கடவன்‌ 


தனி மனித தலைவர்களை தங்களுக்கென்று வைத்துக்‌ கொண்டு சடையில்‌ வாக்குவாதங்கள்‌ 
பவுலின்‌ அறிவுரை: 


உ பிரிவினைகளில்லாமல்‌ ஏகமனதும்‌ ஏகயோசனையும்‌ உள்ளவர்களாய்ச்‌ சீர்பொருந்தியிருக்கவும்‌ 
வேண்டும்‌ (10) 


உ. கிறிஸ்துவே சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌ (13) 

உ கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றீர்கள்‌ (14) 

உ சிலுவையைப்‌ பற்றிய உபதேசம்‌ நமக்கு தேவபெலன்‌ (18) 

உ உலகத்துக்கு பைத்தியமாகத்‌ தோன்றுகிற பிரசங்கதினாலே நம்மை தேவன்‌ இரட்சித்தார்‌ (21) 


உ எவர்கள்‌ அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்குக்‌ கிறிஸ்து தேவபெலனும்‌ 
தேவஞானமுமாயிருக்கிறார்‌ (24) 


உ மாம்சமான எவனும்‌ தேவனுக்கு முன்பாகப்‌ பெருமைபாராட்டாதபடிக்கு , இந்த உலகத்தின்‌ 
கண்களுக்கு மதிப்பற்றவர்களாகத்‌ தோன்றுகிற மக்களைத்‌ தெரிந்தெடுத்து . அவர்கள்‌ மூலமாகத்‌ 
அவர்‌ மகிமை அடைகிறார்‌.(25 - 29) 


*ு கிறிஸ்துவே தேவனால்‌ நமக்கு ஞானமும்‌ நீதியும்‌ பரிசுத்தமும்‌ மீட்புமானார்‌ (31) 


அதி 2. தேவனுடைய ஆவியையுடையவன்‌ தேவனுக்குறியவைகளை அறிவான்‌ 


பவுல்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தைக்‌ குறித்த குழப்பங்கள்‌ 
பவுலின்‌ சுவிசேஷ ஊழிய்த்தைக்‌ குறித்த விளக்கம்‌:: 
உ சிலுவையில்‌ அறையப்பட்ட இயேசுகிறிஸ்துவையே பிரசங்கித்தேன்‌ (2) 


உ. உங்கள்‌ விசுவாசம்‌ மனுஷருடைய ஞானத்திலல்ல, தேவனுடைய பெலத்தில்‌ நிற்கும்படிக்கு,என்‌ 
பேச்சும்‌ என்‌ பிரசங்கமும்‌ ஆவியினாலும்‌ பெலத்தினாலும்‌ உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது (4,5) 


உ. நம்முடைய மகிமைக்காக தேவன்‌ ஏற்படுத்தின தேவ ஞானத்தைப்‌ பேசுகிறோம்‌ (7) 


உ. நாங்கள்‌ உலகத்தின்‌ ஆவியைப்பெறாமல்‌. தேவனால்‌ எங்களுக்கு அருளப்பட்டவைகளை 
அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்‌ (12) 


உ நாங்கள்‌ மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல்‌, பரிசுத்த ஆவி போதிக்கிற 
வார்த்தைகளாலே பேசி, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே 
சம்பந்தப்படுத்திக்காண்பிக்கிறோம்‌ (13) 


உ கிறிஸ்துவின்‌ சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது (16) 
*ு ஆவிக்குரியவன்‌ எல்லாவற்றையும்‌ ஆராய்ந்து நிதானிக்கிறான்‌ (15) 


அதி 3. சபையின்‌ ஒரே ௮ஸ்திபாரம்‌ கிறிஸ்து 


சபையில்‌ பொறாமை . வாக்குவாதம்‌. பேதங்கள்‌ 


பவுலின்‌ கண்டிப்பு:: 


பவுல்‌ யார்‌? அப்பொல்லோ யார்‌? கர்த்தர்‌ அவனவனுக்கு அருள்‌ அளித்தபடியே நீங்கள்‌ 
விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்தானே (5) 


எனக்கு அளிக்கப்பட்ட தேவகிருபையின்படியே ...அஸ்திபாரம்‌ போட்டேன்‌.வேறொருவன்‌ 
அதின்மேல்‌ கட்டுகிறான்‌ (10) 


போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுகிறிஸ்துவை அல்லாமல்‌ வேறே அஸ்திபாரத்தைப்‌ 
போட ஒருவனாலும்‌ கூடாது (11) 


அவனவன்‌ தன்தன்‌ வேலைக்குத்தக்கதாய்க்‌ கூலியைப்‌ பெறுவான்‌(8,12-15) (வேதத்தில்‌ நமக்குக்‌ 
கற்பிக்கப்பட்டுள்ளபடி நாம்‌ கட்டுகிறவர்களாயிருப்போமானால்‌, வரவிருக்கிற தீர்ப்பு நாளிலே நம்முடைய 
ஊழியங்கள்‌ சோதிக்கப்பட்டு நிலைக்கும்‌) 


ஒருவன்‌(கள்ளப்போதகர்கள்‌! தேவனுடைய ஆலயத்தைக்‌ கெடுத்தால்‌, அவனை தேவன்‌ கெடுப்பார்‌: 
தேவனுடைய ஆலயம்‌ பரிசுத்தமாயிருக்கிறது; நீங்களே (சபை! அந்த ஆலயம்‌ (17) 


ஒருவனும்‌ மனுஷரைக்குறித்து மேன்மைபாராட்டாதிருப்பானாக (21) 
ஸு நீங்கள்‌ கிறிஸ்துவினுடையவர்கள்‌ (23) 


(4:1-21) 


EASES 
TSS: 


அதி 4. புகழ்ச்சி தேவனால்‌ உண்டாகும்‌ 


பல கிறிஸ்தவ தலைவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதினால்‌ சபைக்குள்‌ கட்சிகள்‌ பிரிவினைகள்‌ 


பவுலின்‌ எச்சரிக்கை: 


நீங்கள்‌ காலத்துக்குமுன்னே யாதொன்றைக்குறித்தும்‌ தீர்ப்புச்சொல்லாதிருங்கள்‌ (5) (பவுல்‌ உட்பட 
பிற ஊழியர்களை கர்த்தர்‌ மட்டுமே நியாயந்தீர்க்க முடியும்‌) 

ஒருவனும்‌ ஒருவனிமித்தம்‌ மற்றொருவனுக்கு விரோதமாய்‌ இறுமாப்படையாதிருங்கள்‌ (6) 
(அப்போஸ்தலர்கள்‌ கிறிஸ்துவுக்காக ஏழ்மையிலும்‌ துன்புறுத்தலின்‌ கீழும்‌ வாழும்‌ போது கொரிந்திய 
கிறிஸ்தவர்கள்‌ பெருமையுடன்‌ புகழ்‌ மற்றும்‌ அந்தஸ்தில்‌ கவனம்‌ செலுத்தினார்கள்‌ 

...ஏன்‌ மேன்மைபாராட்டுகிறாய்‌? (7) (உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிற கர்த்தரிடத்திலிருந்து 
எல்லாவற்றையும்‌ பெற்ற நீ அவரிடத்திலிருந்து எதையும்‌ பெறாமல்‌ சுயமாய்‌ அடைந்து கொண்டது போல 
பெருமையடைவது என்ன?) 


திருப்தியடைந்திருக்கிறீர்களே. (8-13) (தன்னிறைவு பெற்றுவிட்டோம்‌ என்று சுயத்தில்‌ மன நிறைவு 
கொண்ட வர்களாக பெருமை பாராட்டுகிற கொரிந்தியர்களுக்கு மாறான நிலைமையே 
அப்போஸ்தலர்களுடையதாயிருந்தது) 
என்னைப்‌ பின்பற்றுகிறவர்களாகுங்கள்‌ (16) (பாதையை மாற்றிக்கொண்டு தன்‌ வாழ்க்கையைப்‌ 
பின்பற்றும்படி அவர்களைத்‌ தூண்டுகிறார்‌! 

*ு தேவனுடைய ராஜ்யம்‌ பேச்சிலே ௮ல்ல, பெலத்திலே உண்டாயிருக்கிறது. 


அதி 5. பழைய புளித்த மாவைப்‌ புறம்பே கழித்துப்‌ போடுங்கள்‌ 


சபை மக்களிடையே விபசாரம்‌ உண்டென்று பிரசித்தமாய்ச்‌ சொல்லப்படுகிறது 


பவுலின்‌ கண்டிப்பு:: 


அஞ்ஞானிகளுக்குள்ளும்‌ சொல்லப்படாத காரியஞ்செய்தவனை நீங்கள்‌ உங்களைவிட்டு 
நீக்காமலும்‌ துக்கப்படாமலும்‌. இறுமாப்படைந்திருக்கிறீர்கள்‌ (2) (ஒருவன்‌ தன்‌ தந்தையின்‌ 
மனைவியையே வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ அளவுக்கு ஒழுக்கக்கேடு மலிந்திருந்த நிலையில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ அதைக்‌ கண்டிக்கவில்லை. அத்தகைய செயலைச்‌ செய்தவனைச்‌ சபையிலிருந்து 
நீக்குமாறு கட்டளையிடுகிறார்‌ பவுல்‌) 


சபை என்ன செய்ய வேண்டும்‌ (5:5௨): அவர்கள்‌ அந்தக்‌ குற்றவாளியை சாத்தானிடம்‌ ஒப்படைக்க 
வேண்டும்‌. 

ஏன்‌ அதைச்‌ செய்ய வேண்டும்‌ (5:50): இது அவனைமனந்திரும்புதலுக்குக்‌ கொண்டுவரும்‌, அதனால்‌ 
அவனுடைய ஆவி காப்பாற்றப்படலாம்‌.சபையில்‌ குற்றம்‌ பரவாமல்‌ இருக்கும்‌ (5:6-7) 

இந்த ஒழுங்குமுறை சபை உறுப்பினர்களை மட்டுமே உள்ளடக்கும்‌ (12,13) 


பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்க்குணம்‌ பொல்லாப்பு என்னும்‌ புளித்தமாவோடும்‌ அல்ல, 
துப்புரவு உண்மை என்னும்‌ புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்கக்கடவோம்‌ (8) 


*ு நீங்கள்‌ புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே, புதிதாய்ப்‌ பிசைந்த மாவாயிருங்கள்‌ (7) 


அதி 6.12- 20 : வேசித்தனத்திற்கு விலகியோடூங்கள்‌ 


உங்கள்‌ சரீரங்கள்‌ கிறிஸ்துவின்‌ அவயவங்களென்று அறியீர்களா? (15) 

சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது: கர்த்தரும்‌ சரீரத்திற்கு உரியவர்‌ (15) 
வேசியோடு இசைந்திருக்கிறவன்‌ அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறானென்று அறியீர்களா? (16) 
கர்த்தரோடிசைந்திருக்கிறவனும்‌. அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான்‌ (17) 

வேசித்தனஞ்‌ செய்கிறவன்‌ தன்‌ சுயசரீரத்திற்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்கிறான்‌ (18) 

நீங்கள்‌ உங்களுடையவர்களல்லவென்றும்‌ அறியீர்களா? (19) 


உங்கள்‌ சரீரமானது நீங்கள்‌ தேவனாலே பெற்றும்‌ உங்களில்‌ தங்கியும்‌ இருக்கிற பரிசுத்த 
ஆவியினுடைய ஆலயம்‌ (19) 


கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்கள்‌ (20) 


ஸ்‌ தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள்‌ சரீரத்தினாலும்‌ உங்கள்‌ ஆவியினாலும்‌ தேவனை 
மகிமைப்படுத்துங்கள்‌. 


அதி 6. அநியாயக்காரர்‌ தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்பதில்லை 


பிரிவினைகளினிமித்தம்‌ ஒருவரோடொருவர்‌ வழக்காடுதல்‌ 


பவுலின்‌ அறிவுரை:: 


உங்களில்‌ ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால்‌, வழக்காடும்படி அவன்‌ 
பரிசுத்தவான்களிடத்தில்‌ போகாமல்‌, அநீதக்காரரிடத்தில்‌ போகத்‌ துணிகிறதென்ன? (1) 


அற்ப வழக்குகளைத்‌ தீர்க்க நீங்கள்‌ அபாத்திரரா? (2) 


தீர்ப்புச்செய்கிறதற்கு. சபையில்‌ அற்பமாய்‌ எண்ணப்பட்டவர்களை நியமித்துக்கொள்ளுங்கள்‌. (1) ! 
நியாயத்தை நாடி சபைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய பகுத்தறிவற்ற மனிதர்களை நீதிபதிகளாக நியமித்துக்‌ 
கொள்வதெப்படி?) 


சகோதரனுக்கும்‌ சகோதரனுக்கும்‌ உண்டான வழக்கைத்‌ தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும்‌ 
உங்களுக்குள்‌ இல்லையா? (5) 


நீங்கள்‌ ஒருவரோடொருவர்‌ வழக்காடுகிறது எவ்விதத்திலும்‌ குற்றமாயிருக்கிறது (7) 


நீங்கள்‌ ஏன்‌ அநியாயத்தைச்‌ சகித்துக்கொள்ளுகிறதில்லை. ஏன்‌ நஷ்டத்தைப்‌ 
பொறுத்துக்கொள்ளுகிறதில்லை? (7) 


*ு பரிசுத்தவான்கள்‌ உலகத்தை நியாயந்தீர்ப்பார்களென்று அறியீர்களா? (2) 


விவாகத்தைப்‌ பற்றிய கொரிந்தியருடைய கேள்விகளுக்கு பவுல்‌ அளிக்கும்‌ பதில்‌. 
உ. விவாகம்‌ செய்யாமல்‌ இருப்பதை விட விவாகம்‌ செய்து கொள்வது சிறந்ததா? 
ு விவாகம்‌ செய்வதினால்‌ வரும்‌ நன்மைகள்‌ (7:2, 7, 9) 
உ வேசித்தனம்‌ இராதபடிக்கு அவனவன்‌ தன்‌ சொந்த மனைவியையும்‌, அவளவள்‌ தன்‌ 


சொந்தப்‌ புருஷனையும்‌ உடையவர்களாயிருக்கவேண்டும்‌. (ஒழுக்கக்கேடான 
செயல்களையும்‌ மனப்பான்மையையும்‌ தடுக்க உதவுகிறது ) (7:2, 9). 


உ அவனவனுக்கு தேவனால்‌ அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு.. (கடவுள்‌ 
சிலருக்கு கணவன்‌ அல்லது மனைவி என்ற வரத்தை தருகிறார்‌, மற்றவர்களுக்கு 
திருமணமாகாமல்‌ வாழத்தக்கதான வரத்தை தருகிறார்‌) (7) 


விவாகமில்லாமல்‌ இருப்பதன்‌ நன்மைகள்‌ (1. 8. 32-35) 


ஈ (நேரத்தைப்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம்‌ இல்லாமல்‌, தனது முழு கவனத்தையும்‌ 
கர்த்தருக்குரிய பணியில்‌ செலுத்த வேண்டும்‌) 


விவாகம்‌ விவாகமின்மை எதுவுமே தேவனுடைய திட்டத்தையே சார்ந்துள்ளது..கிறிஸ்துவே 
நம்‌ வாழ்வில்‌ முதல்‌ இடத்தில்‌ இருக்க வேண்டும்‌ (17-24, 29-31) 


க கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்கள்‌; மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள்‌.(23) 


சில பரிந்துரைகள்‌: (7:3-6, 10-16, 25-28, 36-40): 
இரட்சிக்கப்பட்ட தம்பதிகள்‌ (3-6, 10-11) 
ஈ இருவரும்‌ விவாகரத்து செய்யாமல்‌ ஒன்றாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும்‌ (7:10-11). 
உ இருவரும்‌ தங்கள்‌ உடல்களை ஒருவருக்கொருவர்‌ சமர்ப்பிக்க வேண்டும்‌ (7:3-4). 
” பிரிந்தருக்கவேண்டுமென்று சம்மதித்தாலன்றி ஒருவரையிட்டு ஒருவர்‌ 
பிரியாதிருங்கள்‌(7:5-0. 
புருஷன்‌ / மனைவி இருவருள்‌ ஒருவர்‌ விசுவாசி (7:12-16) 


ட்‌ ரட்சிக்கப்பட்ட மனைவி, முடிந்தால்‌ த்க்‌ த்‌ புருஷனுடன்‌ தொடர்ந்து வாழ 


வண்டும்‌ (7:12-13).இந்தச்‌ செயல்‌ இரட்‌ க்கப்படாத துணையின்‌ இரட்சிப்பில்‌ 
விளைவடையலாம்‌ (7:14). 


ஈ இரட்சிக்கப்படாத வாழ்க்கைத்‌ துணை, (அவன்‌ /அவள்‌) பிரிந்து போக எண்ணினால்‌ 
பாகலாம்‌(7:15-16) 
கன்னிகள்‌ (7:25-28, 36-38) 
ஈ தகப்பன்‌ தன்‌ மனதின்படி செய்யக்கடவன்‌ 
ஒரு விதவை (7:39-40) 


ஈ தன்‌ புருஷன்‌ மரித்தபின்பு தனக்கு இஷ்டமானவனாயும்‌ 
கர்த்தருக்குட்பட்ட வனாயுமிருக்கிற எவனையாகிலும்‌ விவாகம்பண்ணிக்கொள்ளலாம்‌ 


அனை 


போஜனம்‌ 
(8:1 -11:1) 


அ. 
> 
ர 
| 

| 


A இரவு: 5 


ப மமம்‌ ப 


ட்‌ பி 


tn 


அதி 8. சகோதரனுக்கு இடறல்‌ உண்டாக்காதிருங்கள்‌ 


விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்டவைகளை விசுவாசிகள்‌ உண்பது சரியா, தவறா? 
உ. போஜனத்தைப்‌ பற்றி கொரிந்து சபையினரின்‌ கேள்விக்கு பவுலின்‌ பதில்‌ . 


௦ 


போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்கமாட்டாது: ..(8) (சில உணவு வகைகளை 
நாம்‌ தவிர்ப்பதாலே தேவனுக்காக எந்த நற்செயலையும்‌ நாம்‌ செய்து விடுகிறதில்லை. அப்படிப்பட்ட 
உணவுப்‌ பொருட்களை நாம்‌ உண்பதால்‌ நம்மைச்‌ சிறந்த கிறிஸ்தவர்களாக மாற்றுவதும்‌ இல்லை) 


பலவீனருக்குத்‌ தடூக்கலாகாதபடிக்குப்‌ பாருங்கள்‌ (9) (புதிதாக மனமாற்றம்‌ பெற்றவனுடைய 
ஆவிக்குரிய வளர்ச்சியைத்‌ தடைசெய்யும்படி ஏதாவது செய்து இடறல்‌ உண்டாக்க 
துணியாதிருங்கள்‌! 

பலவீனமுள்ள சகோதரன்‌ உன்‌ அறிவினிமித்தம்‌ கெட்டூப்போகலாமா? அவனுக்காகக்‌ 
கிறிஸ்து மரித்தாரே (11) (பிதாவாகிய ஒரே தேவனாலே அவருக்கென்று இயேசு கிறிஸ்து 
மூலமாய்‌ நாம்‌ உண்டாயிருக்கிறோம்‌. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம்‌ 
அவருக்குள்‌ விடுதலை பெற்றிருக்கிறோம்‌ என்கிற புரிதல்‌ எல்லாரிட மும்‌ இல்லை) 


பலவீனமுள்ள அவர்களுடைய மனச்சாட்சியைப்‌ புண்படுத்துகிறதினாலே (இது ஒரு பாவச்‌ 
செயலாகவும்‌ விளங்குகிறது; நீங்கள்‌ கிறிஸ்துவுக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்கிறீர்கள்‌ (12) 


தேவனில்‌ அன்புகூருகிறவனெவனோ, அவன்‌ தேவனால்‌ ௮றியப்பட்டிருக்கிறான்‌ (3) 


அதி 9. கர்த்தருக்குள்‌ நீங்கள்‌ என்‌ அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருக்கிறீர்கள்‌ 


தன்‌ அப்போஸ்தல அதிகாரத்திற்கு எதிராக கேள்வி எழுப்புவோருக்கு பவுலின்‌ பதில்‌ 

உ கர்த்தருக்குள்‌ நீங்கள்‌ என்‌ கிரியையாயிருக்கிறீர்களல்லவா? (1) (தனது அப்போஸ்தல தகுதிக்குக்‌ 
கொரிந்து பட்டணத்து விசுவாசிகளையே நிரூபணமாசகச்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌! 
பவுல்‌ நிதி உதவி பெறுவதற்குரிய அதிகாரம்‌ உடையவரா என்ற கேள்விக்கு அவரது பதில்‌ 

உ. நாங்கள்‌ உங்களுக்கு ஞானநன்மைகளை விதைத்திருக்க, உங்கள்‌ சரீரநன்மைகளை அறுத்தால்‌ 
அது பெரிய காரியமா? (11) (பவுல்‌ நற்செய்தியைப்‌ பிரசங்கித்ததோடு ஆவிக்குரிய சத்தியங்களையும்‌ 
கொரிந்தியருக்குக்‌ கற்பித்தார்‌ .பிரசங்கிக்கு அளிக்கப்படும்‌ நிதி உதவி, அவர்‌ கற்பிக்கிறவற்றின்‌ 
விலையோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ போது மதிப்பற்றது ! 

உ சுவிசேஷத்தை நான்‌ பிரசங்கித்துவந்தும்‌, மேன்மைபாராட்ட எனக்கு இடமில்லை; அது என்மேல்‌ 
விழுந்த கடமையாயிருக்கிறது: சுவிசேஷத்தை நான்‌ பிரசங்கியாதிருந்தால்‌, எனக்கு ஐயோ. (16) 

உ நான்‌ ஒருவருக்கும்‌ அடிமைப்படாதவனாயிருந்தும்‌. நான்‌ அதிக ஜனங்களை 
ஆதாயப்படுத்திக்கொள்ளும்படிக்கு, என்னைத்தானே எல்லாருக்கும்‌ அடிமையாக்கினேன்‌. (19) 


உ மற்றவர்களுக்குப்‌ பிரசங்கம்பண்ணுகிற நான்தானே ஆகாதவனாய்ப்‌ போகாதபடிக்கு, என்‌ 
சரீரத்தை ஒடுக்கிக்‌ கீழ்ப்படுத்துகிறேன்‌ (27) 


*ு நீங்கள்‌ (அழிவில்லாத கிரீடத்தைப்‌) பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுூங்கள்‌. 


அதி 10. சுயபிரயோஜனத்தைத்‌ தேடாமல்‌, பிறனுடைய பிரயோஜனத்தைத்‌ தேடக்கடவன்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ வீழ்ச்சியை எடுத்துக்‌ காட்டி அறிவுரைகளைக்‌ கூறி எச்சரிக்கிறார்‌ பவுல்‌ 
உ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ மேன்மை 
௦ தேவனுடைய மகிமையின்‌ மேகத்தால்‌ வழிநடத்தப்பட்டனர்‌ (1) 
செங்கடலின்‌ தண்ணீர்‌ அவர்களுக்காகப்‌ பிரிந்தது (2) 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில்‌ உணவு மற்றும்‌ தண்ணீர்‌ வழங்கப்பட்டது (3.4) 
௦ கிறிஸ்துவே அவர்களுடன்‌ சென்றார்‌ (4) 
உ. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுக்கு விரோதமாய்‌ செய்த காரியங்கள்‌ 
பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள்‌ (6) 
சிலர்‌ விக்கிரகாராதனைக்காரரானார்கள்‌ (7) 
வேசித்தனம்‌ பண்ணினார்கள்‌ (6) 
கர்த்தரைப்‌ பரீட்சைப்‌ பார்த்தார்கள்‌ (9) 
முறுமுறுத்தார்கள்‌ (10) 


விக்கிரக வழிபாட்டுக்‌ கோயில்களில்‌ நடைபெறும்‌ விருந்துகளில்‌ விசுவாசிகள்‌ கலந்து 
கொள்ளலாமா? 
விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள்‌ (14) 

ஈ நாம்‌ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின்‌ பாத்திரம்‌ கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின்‌ 
ஜக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம்‌ பிட்கிற அப்பம்‌ கிறிஸ்துவினுடைய சரீரத்தின்‌ 
ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? (16) 

உ ஓரே அப்பத்தில்‌ நாமெல்லாரும்‌ பங்குபெறுகிறபடியால்‌, அநேகரான நாம்‌ ஒரே 
அப்பமும்‌ ஒரே சரீரமுமாயிருக்கிறோம்‌ (17) 

உ அஞ்ஞானிகள்‌ பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே 
பலியிடுகிறார்கள்‌ (20) 

அவிசுவாசிகளில்‌ ஒருவன்‌ உங்களை விருந்துக்கு அழைத்தால்‌ செய்ய வேண்டியது என்ன? 
போக உங்களுக்கு மனதிருந்தால்‌, மனச்சாட்சியினிமித்தம்‌ ஒன்றையும்‌ விசாரியாமல்‌, 
உங்கள்‌ முன்‌ வைக்கப்படுகிற எதையும்‌ புசியுங்கள்‌ (27) 
ஆயினும்‌ இது விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்டதென்று ஒருவன்‌ உங்களுக்குச்‌ 
சொன்னால்‌, அப்படி அறிவித்தவனிமித்தமும்‌ மனச்சாட்சியினிமித்தமும்‌ 
புசியாதிருங்கள்‌ (28) 


க நீங்கள்‌ ..எதைச்‌ செய்தாலும்‌, எல்லாவற்றையும்‌ தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்‌. 


ஸ்திரீ/ புருஷன்‌ - பங்கு 


(11:2 -16) 


அதி 11. சகலமும்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறது 


உ புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார்‌ , 
உ. ஸ்திரீக்குப்‌ புருஷன்‌ தலையாயிருக்கிறான்‌. 
உ. கிறிஸ்துவுக்கு தேவன்‌ தலையாயிருக்கிறார்‌ (3) 


சில ஸ்திரீகள்‌ தங்கள்‌ சபைகளில்‌ ஜெபம்‌ செய்யும்போது / தீர்க்கதரிசனம்‌ சொல்லும்போது தலையை 
மூடிக்கொள்ளவில்லை அதற்கு பவுல்‌ அளிக்கும்‌ விளக்கம்‌ :: 


தன்‌ தலையை 
மூடிக்கொண்டிருக்கிறவன்‌ தன்‌ 
தலையைக்‌ கனவீனப்படுத்துகிறான்‌ (4) 


தேவனுடைய சாயலும்‌ 
மகிமையுமாயிருக்கிறான்‌ 
தலையை மூடிக்கொள்ள 
வேண்டுவதில்லை (7) 


மனிதனின்‌ இயற்கை நிலைபாடு :: 
புருஷன்‌ மயிரை நீளமாய்‌ வளர்க்கிறது 
அவனுக்கு கனவீனமாயிருக்கிறது (14) 


தன்‌ தலையை 
மூடிக்கொள்ளாதிருக்கிறவள்‌ தன்‌ 
தலையைக்‌ 


கனவீனப்படுத்துகிறாள்‌ (5) 


புருஷனுடைய r 
மகிமையாயிருக்கிறாள்‌ .(7) 


ஸ்திரீ தன்‌ மயிரை நீளமாய்‌ 


வளர்க்கிறது அவளுக்கு 
மகிமையாயிருக்கிறது (15) 


ப ஆ” 


ம்‌ 
18 ய இராப்போஜன 
ல்‌ 34) 


அதி 11. நீங்கள்‌ கூடிவருதல்‌ நன்மைக்கேதுவாயிருக்க வேண்டும்‌ 
கொரிந்து சபையினர்‌ ( தங்களுக்குள்‌ இருந்த பிரிவினையினிமித்தம்‌ | கர்ததருடைய இராப்போஜனத்தை 
தவறாக கடைப்பிடித்து வருவதை கண்டித்து அறிவுரை அளிக்கிறார்‌ பவுல்‌ 
உ உங்களில்‌ உத்தமர்கள்‌ இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்கபேதங்களும்‌ உங்களுக்குள்ளே 
உண்டாயிருக்கவேண்டியதே (19) 


உ தேவனுடைய சபையை அசட்டைபண்ணி, இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? (22) 
பவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ பெற்ற இராப்போஜன முறைமை 
இயேசு கிறிஸ்து -. என்னை நினைவுகூரும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌ 
அப்பத்தை எடுத்து, ஸ்தோத்திரம்பண்ணி, அதைப்‌ பிட்டு: 


௦ அப்பம்‌ - நீங்கள்‌ வாங்கிப்‌ புசியுங்கள்‌. இது உங்களுக்காகப்‌ பிட்கப்படுகிற என்னுடைய 
சரீரமாயிருக்கிறது (24) 


போஜனம்பண்ணினபின்பு, அவர்‌ அந்தப்படியே பாத்திரத்தையும்‌ எடுத்து: 


௦௨. திராட்சரசத்தையுடைய பாத்திரம்‌ - இந்தப்‌ பாத்திரம்‌ என்‌ இரத்தத்தினாலாகிய புதிய 
உடன்படிக்கையாயிருக்கிறது (25) 


பவுல்‌ - கர்த்தர்‌ வருமளவும்‌ அவருடைய மரணத்தைத்‌ தெரிவிக்கிறீர்கள்‌. 


எவன்‌ அபாத்திரமாய்க்‌ கர்த்தருடைய அப்பத்தைப்‌ புசித்து, அவருடைய பாத்திரத்தில்‌ 
பானம்பண்ணுகிறானோ, 


௦ அவன்‌ கர்த்தருடைய சரீரத்தையும்‌ இரத்தத்தையும்‌ குறித்துக்‌ குற்றமுள்ளவனாயிருப்பான்‌ 
(27) 


௦ ஆக்கினைத்தீர்ப்பு வரும்படி போஜனபானம்பண்ணுகிறான்‌ (29) 


எந்த மனுஷனும்‌ தன்னைத்தானே சோதித்தறிந்து, இந்த அப்பத்தில்‌ புசித்து, இந்தப்‌ பாத்திரத்தில்‌ 
பானமபணணக்கடவன (28) 


நம்மை நாமே நிதானித்து அறிந்தால்‌ நாம்‌ நியாயந்தீர்க்கப்படோம்‌ (31) 

கர்த்தருடைய சரீரம்‌ இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும்‌ (29) 

நீங்கள்‌ போஜனம்பண்ணக்‌ கூடிவரும்போது. ஒருவருக்காக ஒருவர்‌ காத்திருங்கள்‌ (33) 
நீங்கள்‌ ஆக்கினைக்கேதுவாகக்‌ கூடிவராதபடிக்கு, ஒருவனுக்குப்‌ பசியிருந்தால்‌ விட்டிலே 


சாப்பிடக்கடவன்‌ (34) 


* நீங்கள்‌ போஜனம்பண்ணக்‌ கூடிவரும்போது, ஒருவருக்காக ஒருவர்‌ காத்திருங்கள்‌. 


பகத 
கட அக்கி 


த TL: = கை 
“ஷா 


ஆவியின்‌ வரங்கள்‌ 


(12:1- 14:40) 


RTD ESS 


அதி 12. அவயவங்கள்‌ அரநேகமாயிருந்தும்‌, சரீரம்‌ ஒன்றே 


பற்பல பாஷைகளைப்்‌ பேசுதல்‌ என்னும்‌ வரத்தை பயன்படுத்துவதில்‌ இருந்த தவறுகளை சரிசெய்யும்‌ 
நோக்குடன்‌ வரங்களைக்‌ குறித்து விளக்கமளிக்கிறார்‌ பவுல்‌ 


உ ஆவிக்குரிய வரங்கள்‌ 


௦ ரே ஆவியானவர்‌ நடப்பித்து, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்குப்‌ பகிர்ந்து 
காடுக்கிறார்‌ (11) 


௦. ஆவியினுடைய அநுக்கிரகம்‌ அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று 
அளிக்கப்பட்டிருக்கிறது (7) 


ு அனைவருக்கும்‌ ஒரே மாதிரியான வரங்களை ஆவியானவர்‌ கொடுப்பதில்லை (29,30) 


உ. கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையில்‌ வரங்களைப்‌ பெற்றவர்களை, மனித சரீரத்தின்‌ அவயவங்களை 
ஒப்புமைப்படுத்திக்காட்டூகிறார்‌ பவுல்‌ 


ு. தேவன்‌ தமது சித்தத்தின்படி, அவயவங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ சரீரத்திலே வைத்தார்‌ 
(18,12-13) 


ு_ (எந்தஒரு அவயவமும்‌ மற்ற அவயவங்களிலிருந்து தனித்து இருக்க முடியாது; (14-17,19-24) 
௦. சரீரத்திலே பிரிவினையுண்டாயிராமல்‌. ...சரீரத்தை அமைத்திருக்கிறார்‌ (25) 


ு. ஒரு அவயவம்‌ பாடுபட்டால்‌ எல்லா அவயவங்களும்‌ கூடப்‌ பாடுபடும்‌: ஒரு அவயவம்‌ 
மகிமைப்பட்டால்‌ எல்லா அவயவங்களும்‌ கூடச்‌ சந்தோஷப்படும்‌ (26 


ம்‌ 
ட்‌ இ 


வினால்‌ தானத்தத ப கர கனம்‌ வாணம்‌ அனு 
அறிவை உணர்த்தும்‌ வசனம்‌ 4 
விசுவாசம்‌ டே. 
குணமாக்கும்‌ வரங்கள்‌ 

அற்புதங்களைச்‌ செய்யும்‌ சக்தி 

தீர்க்கதரிசனம்‌ உரைத்தல்‌ 

ஆவிகளைப்‌ பகுத்தறிதல்‌ 

பற்பல பாஷைகளைப்‌ பேசுதல்‌ 

பாஷைகளை வியாக்கியானம்பண்ணுதல்‌ 


அப்போஸ்தலர்‌ 


போ. ] 24] 
அர கூ 


ஊழியக்காரர்‌ = 
ஆளுகை 5 A 


அதி 13. மேன்மையான வழி - தலைசிறந்த ௮ன்பு 


உ அன்பின்‌ முக்கியத்துவம்‌ (1-3) 

ு. மனுஷர்‌ பாஷைகளையும்‌ தூதர்‌ பாஷைகளையும்‌ பேசினாலும்‌ 

௦ தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து, சகல இரகசியங்களையும்‌. சகல அறிவையும்‌ 
அறிந்தாலும்‌, மலைகளைப்‌ பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும்‌ 

௦ யாவற்றையும்‌ அன்னதானம்பண்ணினாலும்‌. சரீரத்தைச்‌ சுட்டெரிக்கப்படுவதற்குக்‌ 
கொடுத்தாலும்‌. 

அன்பில்லாவிட்டால்‌ இவைகள்‌ நமக்கிருந்தாலும்‌ அதினால்‌ பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை. 
உ மாசற்ற அன்பு (4-7) 

௦. அன்பு நீடிய சாந்தமும்‌ தயவுமுள்ளது; பொறாமையில்லை; தன்னைப்‌ புகழாது, 
இறுமாப்பாயிராது. அயோக்கியமானதைச்‌ செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, 
தீங்கு நினையாது, அநியாயத்தில்‌ சந்தோஷப்படாமல்‌, சத்தியத்தில்‌ சந்தோஷப்படும்‌. 
சகலத்தையும்‌ தாங்கும்‌. சகலத்தையும்‌ விசுவாசிக்கும்‌. சகலத்தையும்‌ நம்பும்‌. சகலத்தையும்‌ 
சகிக்கும்‌. 

உ அழிவில்லா அன்பு - அன்பு ஒருக்காலும்‌ ஒழியாது (8) 
உ நிலைத்திருக்கும்‌ அன்பு - விசுவாசம்‌. நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும்‌ நிலைத்திருக்கிறது (13) 


அதி 14. சகலமும்‌ நல்லொழுக்கமாயும்‌ கிரமமாயும்‌ செய்யப்படக்கடவது 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்தல்‌ 


அன்பை நாடுங்கள்‌: ஞானவரங்களையும்‌ விரும்புங்கள்‌. விசேஷமாய்த்‌ தீர்க்கதரிசன வரத்தை 
விரும்புங்கள்‌ (1) 
நன்மைகள்‌ - 
மனுஷருக்கு பக்திவிருத்தியும்‌, புத்தியும்‌. ஆறுதலும்‌ உண்டாகத்தக்கதாகப்‌ பேசுகிறான்‌ (3) 
சபைக்கு பக்திவிருத்தி உண்டாகப்‌ பேசுகிறான்‌ (4) 
அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல்‌. விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது (22) 


அவிசுவாசியொருவன்‌. அல்லது கல்லாதவனொருவன்‌. உள்ளே பிரவேசித்தால்‌, அவன்‌ 
எல்லாராலும்‌ உணர்த்துவிக்கப்பட்டும்‌, எல்லாராலும்‌ நிதானிக்கப்பட்டும்‌ இருப்பான்‌ (24) 


இரண்டுபேராவது மூன்றுபேராவது பேசலாம்‌, மற்றவர்கள்‌ நிதானிக்கக்கடவர்கள்‌ (29) 
மற்றொருவனுக்கு ஏதாகிலும்‌ வெளிப்படுத்தப்பட்டால்‌. முந்திப்‌ பேசினவன்‌ 
பேசாமலிருக்கக்கடவன்‌ (30) 

அனைவரும்‌ ஒவ்வொருவராகத்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லலாம்‌ (31) 


தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள்‌ தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறது (32) 


அந்நியபாஷை பேசுதல்‌ (/%ம001௦ (91655215) / yAவboon (916551) - tongues / tongue - மொழிகள்‌ / மொழி) 


ஆவியினாலே இரகசியங்களைப்‌ பேசினாலும்‌, அவன்‌ பேசுகிறதை ஒருவனும்‌ 
அறியாதிருக்கிறபடியினாலே. அவன்‌ மனுஷரிடத்தில்‌ பேசாமல்‌. தேவனிடத்தில்‌ பேசுகிறான்‌ 
2) 

அந்நியபாஷைகள்‌ விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல்‌. அவிசுவாசிகளுக்கு 
அடையாளமாயிருக்கிறது (22) (அந்நிய பாஷைகளின்‌ வரம்‌ நம்பிக்கையற்ற இஸ்ரவேலுக்கான 
நியாயத்தீர்ப்பின்‌ அடையாளமாகும்‌ ) 


எல்லாரும்‌ அந்நியயாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது. கல்லாதவர்களாவது, 
அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால்‌ அவர்கள்‌ உங்களைப்‌ பைத்தியம்‌ 
பிடித்தவர்களென்பார்களல்லவா? (23) 

அந்நியயாஷையிலே விண்ணப்பம்பண்ணினால்‌ என்‌ ஆவி விண்ணப்பம்பண்ணுமேயன்றி, 
என்‌ கருத்து பயனற்றதாயிருக்கும்‌ (14) 

அந்நிய பாஷையில்‌ நன்றாய்‌ ஸ்தோத்திரம்‌ பண்ணினாலும்‌ மற்றவன்‌ 
பக்திவிருத்தியடையமாட்டானே (17) 


அந்நியபாஷையிலே பேசுகிறதுண்டானால்‌ அது இரண்டுபேர்மட்டில்‌, அல்லது மிஞ்சினால்‌ 
மூன்றுபேர்மட்டில்‌ அடங்கவும்‌, 

அவர்கள்‌ ஒவ்வொருவராய்ப்‌ பேசவும்‌. 

ஒருவன்‌ அர்த்தத்தைச்‌ சொல்லவும்‌ வேண்டும்‌ (27) 

அர்த்தஞ்‌ சொல்லுகிறவனில்லாவிட்டால்‌, சபையிலே பேசாமல்‌, தனக்கும்‌ தேவனுக்கும்‌ 
தெரியப்‌ பேசக்கடவன்‌ (28) 

அந்நியபாஷையில்‌ பேசுகிறவன்‌ அதின்‌ அர்த்தத்தையும்‌ சொல்லத்தக்கதாக 
விண்ணப்பம்பண்ணக்கடவன்‌ (13) 

சபைகளில்‌ உங்கள்‌ ஸ்திரீகள்‌ பேசாமலிருக்கக்கடவர்கள்‌: பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை 
(34) (கேள்விகள்‌ கேட்பதும்‌ இடையூறாக இருக்கக்கூடாது) 


சகலமும்‌ பக்திவிருத்திக்கேதுவாகச்‌ செய்யப்படக்கடவது (26) 
தீர்க்கதரிசனஞ்சொல்ல நாடுங்கள்‌, அந்நிய பாஷைகளைப்‌ பேசுகிறதற்கும்‌ தடைபண்ணாதிருங்கள்‌ (39) 


நீங்கள்‌ புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள்‌; துர்க்குணத்திலே குழந்தைகளாயும்‌, 
புத்தியிலோ தேறினவர்களாயுமிருங்கள்‌ (20) 


- ஆ 


கிறிஸ்து 
நித்திரையடைந்தவர்களில்‌ 
முதற்பலன்‌ 
(15:1 - 28) 


தே 
$ 
| 


அதி 15. சுவிசேஷத்தில்‌ நிலைத்திருங்கள்‌ 


உயிர்தெழுதலை மறுத்துரைப்போருக்குப்‌ பவுல்‌ தரும்‌ விடை:: 


நீங்கள்‌ அதைக்‌ கைக்கொண்டிருந்தால்‌ (பவுல்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தை உறுதியாய்‌ 
பற்றிக்கொண்டிடுந்தால்‌) , அதினாலே நீங்கள்‌ இரட்சிக்கப்படுவிர்கள்‌; மற்றப்படி உங்கள்‌ விசுவாசம்‌ 
விருதாவாயிருக்குமே (2) 


பவுல்‌ பிரசங்கித்த சுவிசேஷம்‌ 

கிறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார்‌ (3) 
அடக்கம்பண்ணப்பட்டார்‌. வேதவாக்கியங்களின்படி மூன்றாம்நாளில்‌ உயிர்த்தெழுந்தார்‌ (4) 
இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததைக்‌ கண்ட சாட்சிகள்‌ 

கேபா 

பன்னிருவர்‌ 

ஐந்நூறுபேருக்கு அதிகமான சகோதரர்‌ 

யாக்கோபு 

அப்போஸ்தலர்‌ 

பவுல்‌ 


மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்‌ நிச்சயம்‌ என்பதின்‌ விளக்கம்‌ :: 
மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்‌ இல்லாவிட்டால்‌ கிறிஸ்துவும்‌ எழுந்திருக்கவில்லையே (13,16) 
ட எழுந்திருக்கவில்லையென்றால்‌, 
எங்கள்‌ பிரசங்கமும்‌ விருதா, உங்கள்‌ விசுவாசமும்‌ விருதா (14) 
௦ நீங்கள்‌ இன்னும்‌ உங்கள்‌ பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌ (17) 
௦ கிறிஸ்துவுக்குள்‌ நித்திரையடைந்தவர்களும்‌ கெட்டிருப்பார்கள்‌ (18) 
நாங்கள்‌... தேவனுக்காகப்‌ பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும்‌ காணப்படுவோம்‌ (15) 


ு... இம்மைக்காகமாத்திரம்‌ நாம்‌ கிறிஸ்துவின்மேல்‌ நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால்‌ நாம்‌ 
பரிதபிக்கப்படத்தக்கவர்கள்‌ (19) 


கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாரும்‌ உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌ (22) 
அவனவன்‌ தன்தன்‌ வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்‌ 
பின்பு அவர்‌ வருகையில்‌ அவருடையவர்கள்‌ உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌(23) 


அப்பொழுது அவர்‌ சகல துரைத்தனத்தையும்‌ சகல அதிகாரத்தையும்‌ வல்லமையையும்‌ 
பரிகரித்து, தேவனும்‌ பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார்‌ (24) 


* பரிகரிக்கப்படூங்‌ கடைசிச்‌ சத்துரு மரணம்‌ (26) 


- ஆ 


ஆவிக்குரிய சரீரம்‌ 
எழுந்திருக்கும்‌ 
(15:29- 58) 


ஆ 
1 
! 
்‌ 


ESS 
4 


நர. 
3 பட்டடை ட்ட 7 ல 


இறந்தோர்‌ எப்படி உயிருடன்‌ எழுப்பப்படூவார்கள்‌? எத்தகைய உடலோடு வருவார்கள்‌? என்ற 
கேள்விக்கு பவுலின்‌ பதில்‌ :: 


விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்கமாட்டாதே (3௦ தேவன்‌ தமது சித்தத்தின்படியே ... 
விதை வகைகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார்‌ (38) 


வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும்‌ வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும்‌ 
வேறே (40) 


ஜென்ம சரீரம்‌ விதைக்கப்படும்‌, ஆவிக்குரிய சரீரம்‌ எழுந்திருக்கும்‌ (44) 


மண்ணானவனுடைய (ஆதாம்‌. மனுஷன்‌) சாயலை நாம்‌ அணிந்திருக்கிறதுபோல. வானவருடைய 
(கிறிஸ்து) சாயலையும்‌ அணிந்துகொள்வோம்‌ (49) 


மாம்சமும்‌ இரத்தமும்‌ தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிக்கமாட்டாது (50) 
நாமெல்லாரும்‌ நித்திரையடைவதில்லை 
கடைசி எக்காளம்‌ தொனிக்கும்போது, ...நாமெல்லாரும்‌ மறுரூபமாக்கப்படுவோம்‌ (51) 


அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்‌, சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும்‌ 
தரித்துக்கொள்ளும்போது, மரணம்‌ ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை 
நிறைவேறும்‌ (54) 

மரணத்தின்‌ கூர்‌ பாவம்‌, பாவத்தின்‌ பெலன்‌ நியாயப்பிரமாணம்‌. !பரவியை நியாயப்பிரமாணம்‌ 
குற்றப்படுத்துகிறது, அதைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ மீது தீர்ப்பளிக்க அதிகாரம்‌ பெறுகிறது; 


EH 


2 


ட்‌ ப அங்க ௮ அலி ஆகாத சம்பாஷணைகள்‌ ட! 3 


க பெருகுகிறவர்களாயும்‌ த மக அக்கு - 


நல்லொழுக்கங்களைக்‌ கெருக்கும்‌. (33) 

நீங்கள்‌ பாவஞ்செய்யாமல்‌ நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு, 
தெளிந்தவர்களாயிருங்கள்‌. (34) 

கர்த்தருக்குள்‌ நீங்கள்‌ பருகிற பிரயாசம்‌ விருதாவாயிராதென்று 
அறிந்து, நீங்கள்‌ உறுதிப்பட்டவர்களாயும்‌, 


அசையாதவர்களாயும்‌, கர்த்தருடைய கிரியையிலே 


அறிவை 


இறுதி 
(161-24) 


அரவ ர்ட்ணி 


பவுலின்‌ எண்ணங்கள்‌ 
(16:1-8) 


கல்ல பமக 


தர்மப்பணம்‌ - பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட திட்டம்‌ :: 


கலாத்தியா நாட்டுச்‌ சபைகளுக்கும்‌ பண்ணப்பட்ட திட்டம்‌ 
தர்ம பணம்‌ பரிசுத்தவான்களுக்காகச்‌ சேர்க்கப்பட்டது (1) 

நான்‌ (பவுல்‌) வந்திருக்கும்போது பணஞ்சேர்க்குதல்‌ 
இருக்காதபடி பாருங்கள்‌ 

அவனவன்‌ வாரத்தின்‌ முதல்நாள்தோறும்‌. தன்தன்‌ வரவுக்குத்‌ 
தக்கதாக எதையாகிலும்‌ தன்னிடத்திலே 
சேர்த்துவைக்கக்கடவன்‌ (2) 

உங்கள்‌ உபகாரம்‌ எருசலேமுக்குக்‌ கொண்டுபோகப்படும்‌ (3) 
நீங்கள்‌ தகுதியுள்ளவர்களாகக்‌ குறிக்கிறவர்கள்‌ எவர்களோ, 


அவர்களிடத்தில்‌ நிருபங்களைக்‌ கொடுத்து, அவர்களை 
மக்கெதோனியா நாட்டைக்‌ கடந்தபின்பு உங்களிடத்திற்கு 


வருவேன்‌ (5) மக்கதோனியா 
பெந்தெகொஸ்தே பண்டிகைவரைக்கும்‌ எபேசுவில்‌ 


இருப்பேன்‌ 


அறிவுரைகளும்‌, வாழ்த்தும்‌ 


(16:9 - 24) 


தீமோத்தேயு - அவன்‌ உங்களிடத்தில்‌ பயமில்லாமலிருக்கப்‌ பாருங்கள்‌ (10)ஒருவனும்‌ அவனை 
அற்பமாய்‌ எண்ணாதிருப்பானாக (11) 


அப்பொல்லோ - நற்சமயம்‌ உண்டாயிருக்கும்போது வருவான்‌ (12) 
ஸ்தேவானுடைய விட்டார்‌ -. அகாயாநாட்டிலே முதற்பலனானவர்கள்‌ , பரிசுத்தவான்களுக்கு 
ஊழியஞ்செய்யும்படிக்குத்‌ தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள்‌ 

௦ இப்படிபட்டவர்களுக்கு நீங்கள்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌ (15.16) 


ஸ்தேவான்‌, பொர்த்துனாத்து, அகாயுக்கு - நீங்கள்‌ எனக்குச்‌ செய்யவேண்டியதாயிருந்ததை 
அவர்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌ (17), எனக்கும்‌ உங்களுக்கும்‌ ஆறுதல்‌ செய்தார்கள்‌ 


௦ இப்படிப்பட்டவர்களை அங்கிகாரம்பண்ணுங்கள்‌ (18) 
வாழ்த்துகிறவர்கள்‌ :: 
ஆசியா நாட்டிலுள்ள சபையார்‌ (19) 


ஆக்கில்லாவும்‌ பிரிஸ்கில்லாளும்‌ தங்கள்‌ வீட்டிலே கூடுகிற சபையோடுங்கூடக்‌ கர்த்தருக்குள்‌ 
உங்களை மிகவும்‌ வாழ்த்துகிறார்கள்‌ 


சகோதரரெல்லாரும்‌ உங்களை வாழ்த்துகிறார்கள்‌ (20) 


பவுலாகிய நான்‌ என்‌ கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன்‌ (21) 


*ு விழித்திருங்கள்‌, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்‌, லே 
புருஷராயிருங்கள்‌, திடன்கொள்ளுங்கள்‌ (13) 


க உங்கள்‌ காரியங்களெல்லாம்‌ அன்போடே 
செய்யப்படக்கடவது (14) 

ு ஒருவன்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ 
அன்புகூராமற்போனால்‌, அவன்‌ 


சபிக்கப்பட்டவனாயிருக்கக்கடவன்‌, கர்த்தர்‌ வருகிறார்‌ (22) கீ 


ச) 


இருப்பதாக 


ஆமென்‌ 


